NOVEMBER/DECEMBER 2028 


CLT30— தமிழ்‌ 111 . 


ime “Ehree hours Maximum : 75 marks 
51 தகுதி அ (10% 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 
த. 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


1. திருக்குறளின்‌ வேறு பெயர்கள்‌ யாவை? 

2. அறத்துப்பாலில்‌ எத்தனை அதிகாரங்கள்‌ உள்ளன? 
8... சிலப்பதிகாரத்தின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 

4. மணிமேகலையில்‌ எத்தனைக்‌ காதைகள்‌ உள்ளன? 
5. சீவகனின்‌ தாய்‌ தந்தையர்‌ பெயரினைக்‌ கூறுக. 

6.  “மந்திரை” என்பவர்‌ யார்‌? 

7... பதினெண்கீழ்க்‌ கணக்கு நூல்களில்‌ புறநூல்‌ எது? 
8. “திரிகடுகம்‌” பெயர்க்‌ காரணம்‌ கூறுக. 

9.  பெரியபுராணத்தின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 


10. “கிறித்துவக்‌ கம்பன்‌' என அழைக்கப்படுபவர்‌ யார்‌? 


8886 


11117 


12. 


18. 


14. 


பகுதிஆ -— (5௩5 = 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(௮) 


ந 


(ஆ, 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ 


(அ) 


(ஆ) 


வாழ்க்கைத்‌ துணை நலம்‌ வழி அறியலாகும்‌ 
செய்திகளைக்‌ கூறுக. 
(அல்லது) 
நட்பு அதிகாரம்‌ வழிவள்ளுவர்‌ கூறும்‌ 
கருத்துக்களைத்‌ தெளிவுபடுத்துக. 
மதுரை மூதூர்‌ பற்றிக்‌ கோவலன்‌ 
கவுந்தியடிகளிடம்‌ கூறிய செய்தியைக்‌ கூறுக. 
(அல்லது) 


ஆபுத்திரன்‌ பிறப்புப்‌ பற்றிய செய்திகளை 


விளம்புக. 
ஏமாங்கத நாட்டின்‌ சிறப்பினை விளக்குக. 


(அல்லது) 


இராமனுக்கு நடந்த முடிசூட்டு விழாவில்‌ மந்திரை/3/ 


செய்த சூழ்ச்சி யாது? 


மெய்பொருள்‌ நாயனாரின்‌ சிவத்‌ தொண்டினை 
விவரிக்க. 


(அல்லது) 
சீறாப்புராணம்‌ விடம்‌ மீட்ட படலம்‌ கூறும்‌ 


செய்திகளை சுருக்கி எழுதுக. 


2 3886 


15. (அ) உதவிப்‌ பேராசிரியர்‌ பணிவேண்டி விண்ணப்பம்‌ 
ஒன்றினை வரைக. 
(அல்லது) 
(ஆ) பதினெண்கீழ்க்கணக்கு அற நூல்களைப்‌ 
பட்டியலிடுக. ்‌ 
பகுதி இ-- (8% 10 - 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்றனுக்கு மட்டும்‌ கட்டுரை வடிவில்‌ 
டையளிக்க. 
16. திருக்குறள்‌ ஓர்‌ “உலகப்‌ பொதுமறை” நூல்‌ என்ற 
கருத்தினைப்‌ புலப்படுத்துக. 


17. அடைக்கலக்‌ காதையில்‌ மாடலன்‌ கூறும்‌ மூன்று 


கதைகளைக்‌ கூறி விளக்குக. 


18. கம்பரின்‌ கவி நயத்தினை மந்திரை சூழ்ச்சிப்‌ படலம்‌ வழி 
நின்று நிறுவுக. 


19. மெய்ப்பொருள்‌ ாயனாரின்‌ 


மெய்ஞானத்தை 
பெரியபுராணம்‌ வழி தெளிவுப்படுத்துக. 


0. ஐம்பெருங்காப்பியங்களை நிரல்படுத்துக. 


3 3886 


